26 


பெரியார்‌, பெரியடிகள்‌, பெரியான்‌, அடிகள்‌, குரவர்‌, குரவடிகள்‌ என்றும்‌ பெண்‌ 
களாய்‌ இருந்தால்‌ குரத்தியார்‌, குரத்திகள்‌ என்றும்‌ அடைமொழிகள்‌ கொடுத்து 
அழைக்கப்பெற்றனர்‌. மாணாக்கர்‌, மாணாக்க, மாணாக்கியார்‌, சீடன்‌, சட்டீன்‌ 
என்று இவர்களது மாணவர்கள்‌ அழைக்கப்பட்டனர்‌. 


உத்தமபாளையத்திலும்‌, சமணமலையிலும்‌ எட்டு நாட்கள்‌ உண்ணா நோன்‌ 
பிருந்து உண்ணும்‌ பெரியார்கள்‌ வாழ்ந்திருக்கன்றனர்‌. அவர்கள்‌ அஷ்டஉபவாசி 
படாரர்‌ என்றும்‌ அட்டோபவா௫ கனகவீரர்‌ என்றும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ கொடுத்து 
அழைக்கப்பட்டனர்‌. சமணமலையில்‌ வழிவழியாக சமணம்‌ பெரியார்கள்‌ வாழ்ந்‌ 
இருக்கின்றார்கள்‌ என்பதைக்‌ கல்வெட்டுக்களால்‌ அறிய முடிகின்றது. குறண்டி 
அஷ்உஉபவாசபடாரர்‌ மாணாக்கர்‌ குணசேனதேவர்‌, மகாணந்திப்பெரியார்‌ என்ற 
இருவர்‌ ஆவார்கள்‌. இதில்‌ குணசேனதேவரின்‌ மாணாக்கர்‌ வர்த்தமானப்பண்டிதர்‌ 
தெய்வபலதேவன்‌, அந்தலையான்‌ களக்குடிதன்‌, அந்தலையான்‌ மலைதன்‌, அரையன்‌ 
காவிதி சங்கணம்பி, கனகவீரம்‌ பெரியடிகள்‌ என்ற அறுவர்‌ ஆவார்கள்‌. இவர்‌ 
களில்‌ ஒருவரான வர்த்தமான பெரியடிகளின்‌ மாணாக்கர்‌ குணசேனப்‌ பெரியடிகள்‌ 
ஆவார்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ சமணமலையில்‌ வழிவழியாகத்‌ தங்கி வாழ்ந்து 
வந்திருக்கின்ரார்கள்‌. இவ்வாறே மற்ற பள்ளிகளில்‌ பலவற்றில்‌ சமணப்பெரியார்‌ 
களின்‌ வழிமுறை குறிக்கப்பெற்றிருக்கின்‌ றது. 


ஆண்களிடத்தில்‌ பெண்கள்‌ மாணாக்கியராயும்‌, பெண்களிடத்தில்‌ ஆண்கள்‌ 
மாணாக்கராயும்‌ இருத்ததை இச்சமண சமயப்பள்ளி கல்வெட்டுக்கள்‌ காட்டுவது 
நம்மை அக்காலத்தில்‌ சமண சமயம்‌ பாண்டிய தாட்டில்‌ பெண்களுக்கு அளித்‌ 
இருந்த இடத்தையும்‌, பெருமையையும்‌ அறியச்‌ செய்கின்றது. நேமிபஉாரர்‌ 
மாணாக்கி நால்கூர்குரத்திகள்‌ என்றும்‌ நால்கூர்குரத்திகள்‌ மாணாக்கர்‌ நாக்டிகப்‌ 
படாரர்‌ என்றும்‌ கழுகுமலைக்‌ கல்வெட்டு தெரிவிக்கின்றது. மேலும்‌ இப்பள்ளிகளில்‌ 
வாழ்ந்த கூடற்குரத்தியார்‌. சிரிவிசையக்குரத்திகள்‌, மிழலூர்‌ குரத்திகள்‌, இருமலைக்‌ 
குரத்திகள்‌, மம்மைக்குரத்‌ திகள்‌, அவ்வணந்திக்குறத்திகள்‌ என்ற பெண்பாற்‌ சமய 
அறவோர்கள்‌ கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்பெற்றுள்ளனர்‌. 














40 


இக்கல்வெட்டுக்கள்‌ முழுமை பெருமலுள்ளதால்‌ எந்தவித முடிவிற்கும்‌ 
வரஇயலவில்லை. டி 
கண்ணனூர்‌ சாலையிலிருந்து இவ்வூருச்குள்‌ நுழையும்‌ பொழுது 
இவ்வூரின்‌ வடக்கில்‌ செவ்வக வடிவில்‌ ஒருகற்றூண்‌ நடப்பெற்றுள்ளது. 
இத்தாண்‌ அருகே ஒரு பிள்ளையார்‌ கோயில்‌ உள்ளது. இத்தூணில்‌ 
எழுத்துக்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. எழுத்துக்கள்‌ மிகவும்‌ சிதைந்த 
நிலையில்‌ உள்ளமையால்‌ படிக்க இயலவில்லை. திருமேனிகள்‌ ஊர்வலம்‌ 
வரும்பொழுது இத்தூாணின்‌ அருகே நின்று அதன்‌ பின்னர்தான்‌ 
செல்லுமெனக்‌ கூறுகின்றனர்‌. இக்கல்வெட்டு பத்துவரிகளில்‌ எழுதப்‌ - 
பெற்றுள்ளது. ஓவ்வொரு வரிக்கும்‌ இடையே கோடு இடப்பெற்றுள்ளது.. 





இசைக்கருவி வாசிக்கும்‌ மகளிர்‌ சிற்பங்கள்‌, அம்மன்‌ சந்நிதி, சிதம்பரம்‌ 


| தென்னார்க்காடு மாவட்டத்திவி டு 12ஆம்‌ நூற்றாண்டு, 


